GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


THE 


நோய 


தமி 


பாக 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


ய வெல்லும் 


No. 18A ] 


சென்னை , புதன்கிழமை , ஜனவரி 12 , 2010 
மார்கழி 28 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2011 ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 12 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க - காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 1/ 2011 


வ 


1976 -ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் 
நியமனச் ) சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : -- 


1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி குறுந்தலைப்பும் 
அலுவலர்கள் நியமன ) திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


குடியரசுத் 
தலைவரின் 
சட்டம் 
25 /1976 . 


2 . 1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் நியமனச் ) 4 - ஆம் 
சட்டத்தின் , 4 - ஆம் பிரிவில் , (1) - ஆம் உட்பிரிவில் " முப்பத்து நான்கு ஆண்டுகள் எட்டு பாவிற்கான 

திருத்தம் . 
திங்களுக்கு " என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " முப்பத்து ஐந்து ஆண்டுகள் இரண்டு 
திங்களுக்கு " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


DTP IV -1 - Ex . ( 18A ) 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை . 
பட்டியலிடப்பட்ட கூட்டுறவுச் சங்கங்களுக்கு 1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் 
சங்கங்கள் (தனி அலுவலர்கள் நியமனச் ) சட்டத்தின் ( குடியரசுத் தலைவரின் 
சட்டம் 25 / 1976 ) 4 - ஆம் பிரிவின் (1) - ஆம் உட்பிரிவின்படி முதல் நிலையாக இரண்டு 
ஆண்டு கால அளவுக்குத் தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர் . அத் தனி அலுவலர்களின் 
நியமனக் கால அளவானது அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு வந்து அது , 2011- ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 9 - ஆம் நாளன்று முடிவடைவதாக இருக்கிறது . 

2 . அரசினால் ஏற்பளிக்கப்பட்டவாறான கூட்டுறவுச் சங்கங்களுக்குத் தேர்தல் 
நடத்துவதற்கான கால அட்டவணையின்படி முதல் கட்டத்தில் முதல் இரண்டு 
நிலைகளுக்கான தேர்தல்கள் முறையே , 2007 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 7 - ஆம் 
நாளன்றும் , 2007 - ஆம் ஆண்டு ஜூலைத் திங்கள் 11 - ஆம் நாளன்றும் நடத்தப்பட்டன. 
இந்தத் தேர்தல்களின் போது நடைபெற்ற ஒரு சில நிகழ்வுகள் அரசின் கவனத்திற்குக் 
கொண்டு வரப்பட்டுள்ளன . இந்த நிகழ்ச்சிகள் இம்மாநிலத்திலுள்ள கூட்டுறவுச் 
சங்கங்களுக்கான தேர்தல்களை நடத்தும் அடிப்படை நோக்கத்தையே தகர்ப்பதாக 
அரசு கருதுகிறது . அரசானது , கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல்களை அவை 
எங்கெங்கெல்லாம் நடைபெற்றுள்ளனவோ அங்கெங்கெல்லாம் நீக்கம் செய்வதெனவும் 
அனைத்துக் கூட்டுறவுச் சங்கங்களுக்கும் புதிய தேர்தல்களை நடத்துவது எனவும் முடிவு 
செய்து , அதற்கிணங்கிய வகையில் ஆணையிட்டுள்ளது . சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து 
அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் கலந்தாய்வு செய்த பின்னர் புதிய 
தேர்தல்களுக்கான புதிய தேர்தல் கால அட்டவணை ஒன்று உரிய முறையில் அரசினால் 
அறிவிக்கப்படும் . 

3 . எனவே , மேற்சொன்ன பட்டியலிடப்பட்ட கூட்டுறவுச் சங்கங்களின் தேர்தல்களை 
நடத்த இன்னமும் அதிக காலம் ஆகும் . எனவே அரசானது , மேற்சொன்ன பட்டியலிடப்பட்ட 
கூட்டுறவுச் சங்கங்களுக்கான தனி அலுவலர்களின் நியமனக் கால அளவை 2011 - ஆம் 
ஆண்டு பிப்ரவரி திங்கள் 9 - ஆம் நாளுக்கும் அப்பால் மேலும் ஆறு திங்கள் கால அளவு 
ஒன்றுக்கு நீட்டிப்பது எனவும் , மேற்சொன்ன சட்டத்தை அந்நோக்கத்திற்காகத் தக்கவாறு 
திருத்துவதெனவும் முடிவு செய்துள்ளது . 
4 . இச்சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 


கோ .சி .மணி , 
கூட்டுறவுத் துறை அமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 
செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


